Kerala Gazette No. 26 dated 25th June , 2013 . 
PART I 


Section iji 


a 


சக்ர 


GOVERN 


RNMENT 
OF 


KERALA 


போரைல் 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - ஐ ) துறை 


அறிக்கை 
எண் 21484 /ச . இ . ஐ . 2 /2011 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

2012 ஏப்ரல் 2 
1934 சைத்ரம் 13 . 


கேரள சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டமன்ற பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2012 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2012- ன் 4வது சட்ட 


ம் 


2012 - ன் ஊதியம் மற்றும் படிகள் நல்குதல் 

( இரண்டாவது திருத்த சட்டம் 


1951 - ன் ஊதியம் மற்றும் படிகள் நல்குதல் சட்டத்தை மீண்டும் 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முன்னுரை - 1951- ன் ஊதியம் மற்றும் படிகள் நல்குதல் சட்டம் இதன் 
பின்வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 

1 . சுருக்கத்தலைப்பும் தொடக்கமும். -- (1) இந்த சட்டம் 2012 - ன் ஊதியம் 
மற்றும் படிகள் நல்குதல் ( இரண்டாம் திருத்தம் ) சட்டம் என அழைக்கப் 
படலாம் . 

( 2 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 
2 . பிரிவு 3 - ல் திருத்தம் . - 1951- ன் ஊதியம் மற்றும் படிகள் நல்குதல் 
சட்டம் ( 1951 - ன் XIV ) ( இதற்குப் பிறகு முதன்மைச் சட்டம் என 
அழைக்கப்படும் ) பிரிவு 3 - ல் " ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற சொற் 
களுக்குப் பதிலாக " பன்னிரெண்டாயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 

3 . பிரிவு 4 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 4 - ல் , 
" ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் " என்ற சொற்களுக்கு பதிலாக 
" பன்னிரெண்டாயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

4 . பிரிவு 5சி - யில் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 5சி - யில் , 
" இரண்டு லட்சம் ரூபாய் ” என்ற சொற்களுக்கு பதிலாக " ஐந்து இலட்சம் 
ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

5 . பிரிவு 6 - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டம் பிரிவு 6 - ல் , துணைப்பிரிவு 
( 2) - ல் , " ஐந்தாயிரம் ரூபாய் " என்ற சொற்களுக்கு பதிலாக " பத்தாயிரத்து 
ஐந்நூறு ரூபாய் ” என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் .. 

6 . பிரிவு 8 - ல் திருத்தம் . முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 8 - ன் துணைப்பிரிவு 
( 1)- ல் , 

(1) உட்பிரிவு ( எ )-ல் , “ முந்நூறு ரூபாய் " என்ற சொற்களுக்கு பதிலாக 
" ஆயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

( 2 ) உட்பிரிவு ( எஎ )- ல் , " ஐந்தாயிரம் ரூபாய் " என்ற சொற்களுக்கு 
பதிலாக பன்னிரண்டாயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

( 3 ) உட்பிரிவு ( பி ) - ன் காப்புவாசகத்தில் , " பத்தாயிரம் ரூபாய் " என்ற 
சொற்களுக்கு பதிலாக " பதினைந்தாயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப் 
பட வேண்டும் . 

7 . பிரிவு 8எ - யில் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 8எ - ன் 
( 1) துணைப்பிரிவு (5 )- ல் , “ ஐந்தாயிரம் ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக , 
“ ஏழாயிரத்து ஐந்நூறு ரூபாய் ” என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( 2 ) துணைப்பிரிவு (5 )- க்குப் பிறகு பின்வரும் துணைப்பிரிவுகள் 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது: -- 


“ (5எ ) துணைப்பிரிவு ( 3) - ல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு 
உறுப்பினரும் தகவல் படியாக மாதமொன்றிற்கு ஆயிரம் ரூபாயும் செலவு 
சம்பந்தப்பட்டபடியாக மாதமொன்றுக்கு மூவாயிரம் ரூபாயும் பெற 
உரிமையுடையவர்கள் ஆவார்கள் ; 

( 5பி ) இந்த முறையில் உருவாக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் 
துணைப்பிரிவு ( 3) - ல் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்பினர்களில் இரண்டு 
பணியாளர்களுக்கு மாதமொன்றிற்கு ஏழாயிரத்து ஐந்நூறு ரூபாய் பணியாளர் 
படியாக சட்டமன்ற தலைமை செயலகத்தால் நேரிடையாக வழங்கப்படும் . " 


8 . புதிய பிரிவு 8H - ஐ உட்படுத்தல் . - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 
8எ- க்குப்பிறகு பின்வரும் பிரிவு புகுத்தப்படவேண்டும் , அதாவது : 

“ (8H ) வாகன முன்பணம் மற்றும் வீடு கட்டுமான முன்பணமும் 
இந்த முறையில் உருவாக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் வட்டி இல்லாத 
வாகன முன்பணமாக ஐந்து லட்சம் ரூபாய் மற்றும் வீடு கட்டுமான 
முன்பணமாக குறைந்த வட்டி விகிதத்தில் பத்து லட்சம் ரூபாயும் பெறுவதற்கு 
சபாநாயகர் , துணைசபாநாயகர் , எதிர்கட்சித்தலைவர் , முதன்மை கொறடா 
மற்றும் அமைச்சர்கள் தவிர்த்த ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் உரிமை 
உண்டு. " 

9 . பிரிவு (9எ)- யில் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 9எ - ன் 
துணைப்பிரிவு (1) - ல் , " ஒரு இலட்சத்து இருபதாயிரம் ரூபாய் " என்ற 
சொற்களுக்குப்பதிலாக " இரண்டு இலட்சம் ரூபாய் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் . 
10 . அட்டவணையில் திருத்தம். -- முதன்மைச்சட்டத்தின் அட்டவணையில் , -- 
(1) இனம் (I) - ல் , 
( எ ) துணை இனம் (1)-ல் , 

(i) உட்பிரிவு (எ )-ல் , “ ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு ரூபாய் ” 
என்ற சொற்களுக்குப் பதிலாக , " கிலோமீட்டருக்கு பத்து ரூபாய் " என்ற 
சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

(ii) உட்பிரிவு (சி )- யில் , “ அறுநூறு ரூபாய் ” என்ற சொற்களுக்குப் 
பதிலாக " எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ” என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் .. 

( பி ) துணை இனம் (2 )- ல் , -- 

( i) உட்பிரிவு ( எ )-ல் , “ ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு ரூபாய் " என்ற 
சொற்களுக்குப் பதிலாக , “ கிலோமீட்டருக்கு பத்து ரூபாய் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் . 


( ii ) உட்பிரிவு (சி )- ல் , “ எழுநூறு ரூபாய் " என்ற சொற்களுக்குப் 
பதிலாக , “ தொள்ளாயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

(2 ) இனம் (II)- ல் , 
( எ ) துணை இனம் (1)- ல் , -- 

(i ) உட்பிரிவு ( எ)- யில் , " கிலோமீட்டருக்கு ஆறு ரூபாய் " என்ற 
சொற்களுக்குப் பதிலாக , " கிலோமீட்டருக்கு ஏழு ரூபாய் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் . 

( ii ) உட்பிரிவு ( பி )- யில் , " ஐந்நூறு ரூபாய் " என்ற சொற்களுக்குப் 
பதிலாக , “ எழுநூற்றி ஐம்பது ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( பி ) துணை இனம் (2)- ல் , -- 

(i ) உட்பிரிவு ( பி )- யில் , " கிலோமீட்டருக்கு நான்கு ரூபாய் " என்ற 
சொற்களுக்குப் பதிலாக , " கிலோமீட்டருக்கு ஆறு ரூபாய் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் . 

( ii ) உட்பிரிவு (சி )- யில் , " அறுநூறு ரூபாய் " என்ற சொற்களுக்குப் 
பதிலாக , “ தொள்ளாயிரம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் ... 


